திருமால் திருநெறி மன்றம் . 


வெளியீடு -1 


ஸ்ரீ : 


புதுவை விலக்ஷணகவி 
ஏ . வே . இராமாநுஜ 

நாவலர் 
சரித்திரச் சுருக்கம் . 


வி . பூதூர் - புலவர் 
கி . வேங்கடசாமி ரெட்டியார் 

எழுதியது . 


புதுச்சேரி 

1958 . 


உரிமை ஆசிரியர்க்கே . 


விலை காசு 25 . 


முதற்பதிப்பு 1958 


விளம்பி 


இந்நூல் புதுவை ஆனந்தரங்கப் பிள்ளை வமிசத்தவராகிய 
திரு . C. கிருஷ்ணசாமிப்பிள்ளை அவர்கள் பொருளுதவி 
யினால் வெளியிடப்பெற்றது . 


( 
G 


புதுவை வில க்ஷணகவி 
ஏ . வே . இராமாநுஜ நாவலர் 


புதுவை விலக்ஷணகவி 
ஏ . வே . இராமாநுஜ நாவலர் 

சரித்திரச் சுருக்கம் 


பிறப்பு 


பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழையும் 
சமயத்தையும் காத்த பெரியோர்களுட் சிறந்தவர் புதுவை 
விலக்ஷணகவி ஏ . வே . இராமாநுஜ நாவலர் என்னும் பெரி 
யோராவர் . 


இவர் தென் ஆர்க்காடு ஜில்லா திண்டிவனத்தை அடுத்த 
ஏப்பாக்கம் என்னுமோரூரில் பலிஜ நாயுடு குலத்தில் வேங்கட 
ராம நாயுடு அவர்கட்கும் அலர்மேன் மங்கையம்மையார்க் 
கும் அருந்தவப் புத்திரராக கி.பி. 1831 க்குச் சரியான விரோதி 
ஆண்டு பங்குனித்திங்களில் கேட்டைநாளில் தோன்றினர் . 


இளம் பருவம் 


இவர் தம் இளவயதிலேயே தக்க நல்லாசிரியரை அடுத்துத் 
தமிழ் இலக்கண இலக்கியங்களிலும் , வைணவ , சைவ , சமண , 
புத்தமத நூல்களிலும் நன்கு தேர்ச்சி பெற்றார் . 


இவர் தம் ஆசிரியர் இன்னாரென எக்குறிப்பானும் அறிய 
முடியவில்லை . இதனால் இவர்க்காசிரியர் ஒருவரோ பலரோ 
என்றெண்ண நேர்கின்றது . 


ஆசிரியர் ஒருவரே ஆக இருப்பின் இவர் தாமருளிய நூல் 
களில் எங்கேனும் ஓரிடத்திற்குறித்திருப்பரன்றே ? அங்ஙன் 


2 


குறிப்பிட்டாரிலர் . ஆகலின் , இவர் பல்லிடங்கட்குஞ் சென்று 
ஆங்காங்குள்ள கற்றார்பால் முறையாகப் 

பயின்றிருத்தல் 
வேண்டும் . 


தம் 20 - ம் வயதிலிருந்து சின்னாள் உபாத்தியாயராக 
இருந்திருக்கின்றார் . தமிழாசிரியரும் வித்துவானுமாகிய உயர் திரு 
பா . மா , வேங்கடகிருஷ்ண பிள்ளை யவர்கள் புதுவையில் 
இவர்பால் அஷ்டப்ரபந்தம் பாடங்கேட்டதாகத் தெரிகிறது . 


அன்றியும் தம் சிறுவயதிலேயே முதன் முதலாக இவரான் 
எழுதப்பெற்றதும் , கி.பி. 1863 - ல் அச்சிடப்பெற்றதுமான 
புருஷார்த்த தீபிகை எனும் பாலசம்வாத வினாவிடையின் 
முகப்பில் " இது ஏ . வே . இராமாநுஜ வுபாத்தியாயர் அவர் 
களாற் செய்யப்பட்டது என் றிருத்தலின் இவர் தம் இளவயதி 
லேயே புதுவையிற் குடி புகுந்து உபாத்தியாயராக இருந்து தக்க 

மாணவர்கட்குத் தமிழ்ப் பாடஞ் சொல்லி வந்திருக்கின் 
றனர் என்பது உறுதியாகின்றது . 


இவர்பாற் கற்ற சைவப் பெருமக்களும் பலர் உளர் . 


பிற்காலத்து அச்சிடப் பெற்ற புராணங்களிலும் புத்தகங்க 
ளிலும் புதுவை ஏ . வே . விலக்ஷணகவி இராமாநுஜ நாவலர் 
என்றிருப்பது போலன்றி இப் பால சம்வாத வினாவிடையில் 
ஏ . வே . இராமாநுஜ வுபாத்தியாயர் என்று மட்டும் இருத்த 
லின் , இக்காலம் இவர் புதுவையில் வந்து தங்கிய ஆரம்ப கால 
மாயிருத்தல் வேண்டும் . 


ஏ . 


புதுவையிலேயே நிலையாகத் தங்கிய பின்னர் தான் புதுவை 

வே , விலக்ஷணகவி இராமநுஜ நாவலர் என்று புதுவை 
என்னும் மாநகரையும் தம் பெயர்க்கு முன்னர் ச்சேர்த்து எ 

எழுது 
தல் வழக்கமாயிருந்திருத்தல் வேண்டும் . 


ஆகலின் , புதுவை மாநகர்க்கு நம் நாவலர் பெருமான் எழுந் 


3 


தருளிய காலம் தம் 25 வது வயதிலிருந்து 30 ம் வயதிற்குள்ளாக 
இருக்கவேண்டும் . ( கி . பி . 1856 முதல் 1861 வரை ) . 


பாலசம்வாத வினா விடை 
இந்நூலை இவர் , தம் இளம்பிராயத்திலேயே எல்லாச்சமயத் 
தவர்க்கும் இசையும்படி தம் கல்வி அறிவாற்றல்கள் தோன்றத் 
தகுந்த மேற்கோள்களுடன் எழுதினர் . இஃது ஆத்திகத்தைப் 
பரப்பவும் நாத்திகத்தை ஒழிக்கவும் வல்ல ஓர் அருமையான 
வசன நூலாகும் . 


இந்நூற்கண் , மேற்கோள்களாகத் திருக்குறள் , நாலடி , 
கம்ப ராமாயணம் , பாரத நூல்களினின்று மட்டுமின்றிச் சைவ 
நூற்களினின்றும் பெரும்பாலான செய்யுட்களை எடுத்தாண் 
டுள்ளார் . 


இந்நூல் எழுதுங்காலத்திலேயே இவர்க்குக் கவி பாடும் 
திறனும் இருந்திருக்கின்றது . 


இஃது இந்நூற்கண் மேற்கோள்களாக எடுத்துக்காட்டும் 
பாக்களின் வரிசையில் இவர் தாமே சில பாக்கள் எழுதி ஆங்கா 
ங்குச் சேர்த்து " என்றோருத்தமப் பாவினும் என்றாளுதலின் 
அறியலாம் . 


அஃதெங்ஙன மெனின் , 

மெனின் , இந்நூலில் மேற்கோள்களாகக் 
காட்டும் பாக்கள் எதிலுள்ளன என்பதைச் சுட்டிச் செல்லும் 
இவர் தாமே எழுதிச்சேர்த்த பாக்களுக்கு மட்டும் " என்றோருத் 
தமப்பாவினும் என்றுமட்டு மெழுதி இடங்குறியாது விட்ட 
தோடன்றிப் பின்னாளில் இவர் தாமருளிய திருச்சித்திர கூடப் 
புராணம் , திருமுட்டப் புராணம் இவைகளில் இப்பாக்களைச் 
சேர்த்துமிருக்கின்றா ராகலி னென்க . 


இதனான் இவ்விளம் பிராயத்திலேயே மிக அழகாகக் கவி 
பாடுந்திறன் உற்றிருந்தார் எனல் உறுதியாகின்றது . 


4 


பின்னர் , வரவரப் பதிகங்களும் அந்தாதிகளும் மாலைகளு 
மாகச்சில்லரைப் பிரபந்தங்கள் அளவின்றி எழுதி மிகப் பயிற்சி 
பெற்ற பின்னரே இவர் , விலக்ஷணகவி எனவும் நாவலர் 
எனவுங் கற்றோர் பலரும் புகழக் கவினுற விளங்கினர் என்பது 
போதரும் . 

திருமணம் 


இச்சமயத்துப் புதுவையம் பதியில் நம் நாவலர் பிரானுக்குத் 
திருமணம் நடந்தேறியிருத்தல் வேண்டும் . இப்பெருமானது 
வாழ்க்கைத் துணைவியார் , எவ்வூரினர் . எப்பெயரினர் எவ்வி 
யல் வினர் என அறியத்தகுந்த குறிப்பு ஒன்றும் கிடைத்திலது . 
எனினும் இவ்வம்மையார் , இப்பெருமான் திருவுள்ளத்திற் 
கியைந்தொழுகும் கற்பு வாய்க்கப் பெற்றவராய் இருந்திருத் 
தல் வேண்டும் என அறியலாம் . 


புத்திரப் பேறு 
இந்நாவலர் பிரானுக்கு ஸ்ரீ சடகோப நாயுடு எனப் பெய 
ரிய ஒரு புதல்வர் இருந்தனர் . இவரும் தம் திருத்தாதையார்பால் 
நன்கு ஓதி உணர்ந்தவர் எனத் தெரிகின்றது . இவர் , கவிபாடும் 
திறமையைப் பெற்றவரென்பதைத் திருச்சித்திரகூடப்புராணம் , 
சுதரிசன கிரிபுராணம் இவற்றிலுள்ள இவரானியற்றப் பெற்ற 
சிறப்புப் பாயிரங்களான் அறியலாம் . 


சமயத் தொண்டு 


வைணவசமயமாகிய தமது சமயத்து முதன்மையுள்ள 
ஆழ்வார்கள் அருளிச்செயலில் ஈடுபட்டு , முன்னோர்களின் அரு 
மறை நூற் ( இரகஸிய கிரந்தங் ) களையும் கற்றுணரத்திருவுளங் 
கொண்டு , தம் வழிக்குரவராகிய திருக்கோவலூர் நிரந்தரம் 
புனிதராய சீனிவாசதேசிகர் * எனும் சீயர் பாற்சார்ந்து வண 
ங்கி , அப்பெருமானாரால் ஐந்தீக்கை (பஞ்ச சம்ஸ்காரம் ) அரு 
ளப் பெற்றார் . 


* எம்பெருமானார் ஜீயர் மடாதிபதி . 


5 


பின்னர் ஸ்ரீ வானமாமலை பரமஹம்ச ஸ்ரீபட்டர்பிரான் ஜீயர் 
என்னும் அடிகளார் திருமுன் சகல சம்பிரதாயார்த்தங்களையும் 
ஐயந்திரிபற ஓதி உணர்ந்து , ஒழுக்கத்தானும் உயர்ந்து , கண்டா 
ரான் மதிக்கற்பாடுடையராய் வைணவப் பெருந் திருவொடு 
விளங்கினர் . 
சென்னை முடிச்சூர் அப்பாவு முதலியார் 

என்னும் பெரியாரின் கூட்டுறவு 


சென்னையில் சிறப்புற்றுப் பெருந்திருவொடு இக்காலத்து 
விளங்கியவர் முடிச்சூர் அப்பாவு முதலியார் எனும் பெரியர் . 
இவர் வைணவச் செல்வர் . பிறர் துன்பங்கண்டு ஐயோ என்றி 
ரங்கும் இயல்பினர் . உடல் , பொருள் . ஆவி மூன்றினையும் வை 
ணவப் பெருந்தொண்டிற்கே அளித்தவர் . 


தம் காலத்தே அச்சியந்திரம் தோன்றிச் சைவ சமய குர 
வர்களருளிய தேவார திருவாசகங்கள் 

தேவார திருவாசகங்கள் அச்சில் வெளிவந்தும் 
ஆழ்வார்களருளிச் செயல்களாகிய " நாலாயிர திவ்ய ப்ரபந்தம் 
அச்சில் வெளிவராமை கண்டு , அதனைத்தாமே அச்சில் பதிப்பிக் 
கலாம் எனத்திருவுளங்கொண்டு , தக்க அந்தணர்பாற் சென்று 
தங்கருத்தைத் தெரிவித்தனர் . 


நாலா 


33 


இதனைக் கேள்வியுற்ற அவ்வந்தணப் பெருமக்கள் 
யிர திவ்ய ப்ரபந்தம் எனும் அரும்பெரு நூலானது , ஓர் இர 
கசிய கிரந்தம் ஆகலின் , அதனை ஓராண் வழி எனும் பரம் 
பரை மூலம் கேட்டுணர்தல் வேண்டுமேயன்றி , அச்சு மூலம் 
வெளிக்கொணர்தல் தகாது எனவும் , கொணரின் அதன் பெரு 
மதிப்பொழிந்துபடும் எனவும் கூறி மறுத்துவிட்டனர் . 


இதனைச் செவியுற்ற இவர் இப்பிரபந்தம் முழுதும் வேறு 
குலத்தினர் பாற் கிடைப்பதரிதாகலானும் , அவ்வந்தணப் பெரு 
மக்களிடமிருந்தே பெறவேண்டுதலானும் , அவர்கள் தாம் தங் 
கருத்துக் கிசையாமையானும் மிகவும் மனம் நொந்தவராய் 


6 


என் செய்யலாம் என ஆராய்ந்து கலங்கிய உள்ளத்தராய்ப் பின் 
ஒருவாறு தேறி ஒரு வழி கண்டுபிடித்தார் . 


அதன்படி , பணச்செலவைக் கருதாமல் அவ்வந்தணப் 
பெருமக்கட்கு அளவின்றி பெருந்தொகையீந்து ஒருவர்க்கொரு 
வர் அறியாதபடி பல்லோரிடத்தும் சென்று , அவ்வவர்கள் 
வாயில் காத்துப் , பகலென்றும் இரவென்றும் , மழையென்றும் 
வெயிலென்றும் பாராமல் மிகுந்த சிரமப்பட்டுப் பொதுவாகத் 
தமிழுக்கும் சிறப்பாக வைணவர்கட்கும் ஒரு பெருங் கருவூல 
மாகிய நாலாயிர திவ்ய ப்ரபந்தத்தை உருவாக்கி அச்சிட்டு 
வெளிப்படுத்தினரென்ப . 


அக்காலையில் இப்பெரியாருக் குற்ற துணையாக ஊன்று 
கோல் போலிருந்து விளங்கியவர்கள் நம் நாவலர் பெருமா 
னும் சூளை இருப்புத்தலை ஏகாங்கியார் எனும் அடிகளும் ஆவர் . 


இவர்கள் இன்றேல் இப்பெரு நூல் அப்பொழுது வெளி 
வந்திராது எனவும் , ஆகலின் இப்பிரபந்தத்தைத் தொடும் பொழு 
தெல்லாம் இம் மூவரையும் நினைந்து தொழுத 

பின்னரே 
தொடுதல் வேண்டுமெனவும் இதனையுணர்ந்த 

பெரியோர் 
பணிப்பர் . 


புதுவையும் பொன்னரங்கம் பிள்ளையும் 


புதுவையைக் கற்றவர் வாழும் புதுவை மாநகர் என்பதைக் 
காட்டினும் , கற்றவரை ஆதரிக்கும் வள்ளல்கள் வாழ்ந்த 
புதுவை மாநகர் என்றெடுத்துச் சொல்வதுதா ன் 

அந்நகரின் 
சிறப்பை நன்கு விளக்கும் . அப் புதுவைமாநகர் கடற்கரையை 
அடுத்துளது : கண்டார் மனத்தைக் கவர்வது ; ஒழுங்கான 

ருக்களையுடையது ; பல்குல மக்களும் மல்குற விளங்குவது ; 
கோயில்கள் பலவற்றானும் குலவுவது ; அறிஞர்களும் அன்னிய 
நாட்டினரும் ஆர்ந்த சிறப்பினது . 


தெரு 


7 


எக் 


அத்தகு புதுவை மாநகரின் கண் பெருங் கொடைவள்ளலும் 
புலவர் தம் புரவலரும் , சிறந்த அறிஞரும் , பக்திப் 

பக்திப் பெருஞ் 
செல்வரும் , பெரும்பதவி வகித்தவரும் யாதவகுலச் செம்மலும் 
ஆகிய ஆனந்தரங்கம் பிள்ளையவர்களின் குலத்தவரும் , 
குலத்தவரானும் நன்கு மதிக்கற்பாடுடையரும் , வைணவத் 
தொண்டே மாண்பார் தொண்டெனக் கொண்டவரும் , 
அடியார்களைக் கண்டால் அத்திருமாலே இவர்களென வணங்கி 
ஆதரித்து அன்பொடு வழிபடுபவரும் ஆகிய லோக - பொன்ன 
ரங்கம் பிள்ளை என்னும் வள்ள லொருவர் வாழ்ந்திருந்தார் . 


ன 


இவ் வள்ளற் பெருமான் , நம் நாவலர் பெருமானைப் 
பன்னெடு நாட்களாகவே உன்னிப்பாகப் பார்த்து . இப் பிரா 
லேயே உய்யக்கூடுமென் றுளங்கொண்டவராய் இவரைச் 
சார்ந்து வணங்கித் தம் உட்கோளைத் தெரிவித்து , இவர்க்கு 
வேண்டியன யாவுமளித்து , இப்பெருமானார்க் கொருகுறைவு 
மின்றிப் புதுவையிலேயே எப்பொழுதும் தங்கியிருக்கும்படி 
ஏற்பாடு செய்தனர் . 


இப் பரோபகாரி அவர்களாற்றான் ஸ்ரீபாத்மோத்தர 
புராணமெனும் அரிய நூல் வெளிவந்தது . 


நாவலர் எழுந்தருளியிருந்த திருமாளிகை 


இவர் 


புதுவை மாநகரில் பெருமாள் கோவில் வீதியில் 37 - ம் எண் 
ணுள்ள திருமாளிகையில் இவர் எழுந்தருளியிருந்தார் . இவர்க்குப் 
பின்னும் இத் திருமாளிகையிலேயே 

திருக்குமாரர் 
ஸ்ரீ சடகோப நாயுடு அவர்களும் வசித்து வந்திருக்கின்றார் . இத் 
திருமாளிகை மேல்மாடியை யுடையதென்றும் , அம் மாடி 
யிலேயே நம் பெருமான் எழுந்தருளியிருந்தா ரென்றும் , சொற் 
பொழிவுகள் ( காலக்ஷேபங்கள் ) கூட அங்கேயே நடந்தன 
என்றும் தெரிகின்றது . 


ன 


8 


ஸ்ரீபாத்மோத்தர புராணமும் , 
பொன்னரங்கம் பிள்ளையும் 


வைணவ அடியார்களுட் சிறந்தவரும் பெருவள்ளலுமாய 
பொன்னரங்கம் பிள்ளையவர்களின் வேண்டுகோளானும் , திருக் 
கோவலூரில் எழுந்தருளியிருந்த தம் ஞானாசிரியரது நியமனத்தா 
னும் , வடமொழி வல்ல அந்தணர்தம் உதவியானும் , கற்றோரும் 
மற்றோரும் வியப்புறக் காப்பிய இலக்கணங்கள் நிரம்ப 
ஸ்ரீபாத்மோத்தர புராணத்தைத் தமிழில் 4123 திருவிருத்தப் 
பாக்களால் நம் நாவலர் பிரான் செய்தருளினர் . 


இவர் அருளிய பாவகை நூற்களில் இப் புராணமே மிகச் 
சிறந்ததாம் . இப் புராணத்தைக் கற்றார் மிகுந்த காஞ்சியம் 
பதியில் ஸ்ரீ வைகுண்டநாதன் சந்நிதியில் கி . பி . 1870க்குச் 
சரியான சுக்கில ண்டு வைகாசித் திங்களில் " தொல்லை 
வேதத் தூமொழியிரண்டினுள் --வல்லவர் மல்கு நல்லவை 
நடுவண் அன்னவர் சிந்தைக் கமுதென அரங்கேற்றினர் . 


இந்நூல் வடமொழியினின்று மொழிபெயர்க்கப்பட்டது. 
இவரே தாமாகக் கூறிய தொன்றல்ல . 


இதன் அருமை பெருமைகளையுணர்ந்த சைவப் பெருமக்க 
ளான சருவகலாசாலைத் தமிழ்த் தலைமைப் புலமை நடாத்திய 
இயற்றமிழாசிரியர் கி . விசாகப் பெருமாளையரவர்களும் , இயற் 
றமிழாசிரியர் புரசை அஷ்டாவதானம் சபாபதி முதலியாரவர் 
களும் இந்நூற்குச் சிறந்த சிறப்புப்பாயிரங்கள் அளித்தன 
ரென்பதிலிருந்து இந் நூலின் சிறப்பு எத்துணையதென்பது 
விளங்கும் . 


9 


இன்னம் இவர் காலத்துச் சிறந்த இலக்கணப் புலவர்க 
ளெனப் போற்றப்பெறும் வைணவப் 

புரவலர்களாகிய 
கோமளபுரம் மகாவித்துவான் இராஜகோபாலபிள்ளையவர்களும் 
வித்வஜ்ஜன சேகரராகிய திரிசிரபுரம் கோவிந்த பிள்ளையவர் 
களும் , பெரும் புலவர் பள்ளிகொண்டான் பிள்ளையவர்களும் 
இந்நூலை உச்சி மேற்கொண்டு நம் நாவலர் பிரானையும் , இவரை 
ஆதரித்து இப் புராணத்தை அச்சிலிட்டு வெளிப்படுத்திய 
வள்ளல் பொன்னரங்கம் பிள்ளையவர்களையும் போற்றிப் புகழ்ந் 
திருக்கின்றார்கள் . இவற்றை அவர்களியற்றிய சிறப்புப்பாயிரங் 
களா னறியலாம் . 


தம்மை யாதரித்த சடையப்ப வள்ளலைக் 

கம்ப நாடரும் , 
வரபதியாட்கொண்டானெனும் வள்ளலை வில்லிபுத்தூராழ்வா 
ரும் , சந்திரன் சுவர்க்கியெ னும் வள்ளலைப் புகழேந்தியாரும் தம் 
அழியா நூல்களில் வைத்துக் கொண்டாடியவண்ணமே , நம் 
நாவலர் பெருமானும் இப் பாத்மோத்தர புராணத்தில் தக்க 
இடங்களில் இப் பொன்னரங்கம் பிள்ளையைக் 

கொண்டாடி 
யிருக்கின்றார் . இஃது இவரது நன்றியறிவைப் புலப்படுத்தும் . 


இன்னம் , புதுவை அவொக்கா தாண்டவராயபிள்ளை 
குமாரர் சோதிடம் அப்பாசாமி பிள்ளையவர்கள் செய்த 


முன்னாளிற் கம்பனிரா மாயணத்தைச் 

சடையனிசை முன்னிச்சொன்னான் 
பின்னாளி லாட்கொண்டான் மகிழவில்லி 

பாரதத்தைப் பெருகச்செய்தான் 
இந்நாளிற் பொன்னரங்கன் புகழோங்கப் 

பதுமோத்ர இயல்புராணம் 
எந்நாளுங் கலைஞர்கூட் டுணராமா 

நுசக்கவிஞ னிசைத்தான் மன்னோ! 


என்ற சிறப்புப்பாயிரத்தானும் பொன்னரங்கம் 

பொன்னரங்கம் பிள்ளையின் 
மேன்மையை அறியலாம் . 


10 


பொன்னரங்கம் பிள்ளை நம் நாவலர் பிரானை எவ்வாணம் 
ஆதரித்தனர் என்பதைக் கீழ்க்கண்ட பாடலான் ஊகித் 
துணரலாம் . 


அரும்பெரும்புதுவை யாதவகுலத்தி 

லெழுந்தபொன்னரங்கனை யமர்ந்த 
பெரும்புகழ்த்திருமா லடியரைக்காணிற் 

பெட்புடனெழுந்தடி பணிந்தெம் 
திரும்பருமடிகா ளெழுகவென் றுருகித் 

திகழ்விழி பொழிநன்னீர் திகழ 
இருமென இருந்தன் னவருளப்பொருள்க 

ளீந்திசையுற்றவ ரிவரே . 


( ஸ்ரீபாத்மோத்தர புராணம் , திருவயோத்திநகரப் படலம் 

274 - ம் பாடல் . ) 


இன்னம் , இப்பிள்ளையவர்கள் திருமால் முகமலர்த்திக் 
கேதுவான 

கைங்கர்யங்கள் பலவற்றையுஞ் செய்து அத் 
திருமாலையே இடையறாதெண்ணித் தம் இதயபீடத்தில் அமர்த் 
தியவர் என்பது தோன்றக் கீழ்க்கண்ட பாடலான் நம் நாவலர் 
பிரான் இவரை எடுத்தாளும் திறம் வியக்கற்பாலது . 


பன்மணி பதித்த பீடிகைமீதிற் 

பரமனும் பத்தினிதானும் 
நன்மயக் களிப்பின் வீற்றிருந்திடுத 

னாடிடினவையறு மார்த்தி 
மன்னிய நாவலோருள நிகர்த்த 

மாசறு பொன் னரங்கன்றன் 
சொன்னய விதயகமல பீடிகைமேற் 

சுகித்துவீற் றிருத்தலைப்பொருவும் , " 


( ஸ்ரீபாத்மோத்தர புராணம் , திருக்கல்யாணப் படலம் . 56 - ம் பாடல் ) 


11 


ஸ்ரீபாத்மோத்தர புராணத்திற் சில நயங்கள் . 


திருக்குறள் , நாலடி , கம்பராமாயணம் , நைடதம் முதலிய 
நூல்களினின்று சிறந்த கருத்துக்களை எடுத்து இவர் இந்நூலில் 
திறம்பட ஆண்டிருக்கின்றார் . 


நரமடங்க லெழுந்த படலத்துள்ள இரணிய பிரகலாதனர் 
களுடைய பேச்சுவார்த்தைகள் , ஆத்திகர்க்கும் நாத்திகர்க்கும் 
நடைபெறும் பேச்சு வார்த்தைகளைப்போ லமைந்திருப்பது 
அறிஞர்கட்கு நல் விருந்தாகும் . 


நோக்கி , 


ஓரிடத்துப் பிரகலாதனன் , இரணியனை 

நம் 
குலத்தை அழிக்கும் கடவுட் கறி விலை யென்றாய் ; நம் குலத் 
துள்ள தீயரை அழித்தலும் உணர்ந்து நோக்கின் அதுவும் 
அவன தின்னருள் எனவே முடியும் . அஃதுணராது அக்கடவுட் 
கறி விலையென்பது ; பெரிய ஆலமரத்தினுக்கு 

அதற்கேற்ற 
பெரிய பூசனியை யமைக்காது மிகச்சிறு பழத்தையமைத்த 
அக்கடவுட்கு ஞானமே இல்லை என்பானுடைய கூற்றை 
யொக்கும் எனுங் கருத்தமைந்த 


அரசுதீயரை யொறுக்கி னஃது தண ணருள தென்றே 
பரசுவ ரறிஞர் நீயோ பரற்கறி விலையென் றுன்னல் 
புரைசெறி சிதடன்வீழ்க்குப் பூசனி பொருத்தல் செய்யாத் 
தரைசெறி பரற்கு ஞானஞ் சற்றெனுந் தரத்தையொக்கும் , 


என்ற பாடல் நமக்கு மிகவும் இன்பூட்டுவதாகும் . 


சில பூர்வாசார்யர்களின் பெயர்கள் தொனிப்பொருளாகத் 
தோன்றுமா றமைத்த " கோவியர் துருவு படலத் துள்ள சில 
பாடல்கள் ஓதுந்தொறும் இன்பூட்டுவதாகும் . 


12 


" பரத்துவ சோதனைப் படலத் " துள் , இறைவன் தன்னைத் 
தாக்கிய முனிவரரின் திருவடிப் பெருமையை விளக்குமுறையில் 


வரும் , 


தொல்லை மாதவத் தொன்றிய தோமிலார்க் கன்றி 
நல்ல மாதவர் நளினப் பொற்பத நணுகுறுமோ 
வல்ல மேலவர்க் கல்லது வரவர முனிதாள் 
சொல்லு மாட்சிமை சொல்லவும் வருங்கொலோ சொல்லீர் ? 
என்ற பாடலில் ஸ்ரீவரவரமுனி ( ஸ்ரீ மணவாளமாமுனி) களுடைய 
தாளின் மாட்சிமை யாவரானும் சொல்லமுடியா தென்னும் 
தொனிப் பொருளின் நயம் கற்றார் நெஞ்சை விட்டகலாது . 


GS 


37 


வழக் 


குல்லை வனமடைந்த படலத் " துள் , யசோதை 

ஊரி 
லுள்ள பிள்ளைகளைக் கூட்டி , நீங்கள் ஒன்று சேர்ந்து நமதகத் 
திளம் புனிற்றுக் கன்றுகளை இனமொடு மேய்த்திர் 

என்றாள் 
அதுகேட்ட அவர்கள் , தாயார் சொற்கேட்பது அறமல்லவோ 
என்றவ்வண்ணமே செய்து மிக்க உவகையுற்றன ரெனுமிடத்து ; 
வயது முதிர்ந்தவர்களை அவ்வையெனச் சொல்வது 
காதலின் , அச்சொல்லான் மூத்தோர் சொல் வார்த்தை அறம் 
என்றும் , தொனிப் பொருளாக " அவ்வை சொல்லறம் 
என்றும் நயம் தோன்ற வருதல் , 

அவ்வை சொல் லறமன்றோஎன் றகங்குளி ரடையக்கொண்டு 
என்ற தொடரான் உணரத்தகும் . 


அழுக்காறுற்ற சில்லோர் செயல் 


அன்பர்களின் 


வேண்டுகோட் கிணங்கி நம் பெருமான் 
தமிழ்நாடெங்கணு மெழுந்தருளிச் சமயச் சொற்பொழிவுகளும் 
புராணச் சொற்பொழிவுகளும் நடாத்தி , ஊரும் நாடும் 
உலகமும் தன்னைப்போலவன் பேருந்தார்களுமே பிதற்றும் படி 
செய்து , ஆத்திகத்தைப் பரப்பி , " நாவலர் யாவரும் 
போற்ற மிக்க சிறப்பொடு விளங்கினர் . 


என 


13 


இந்நாட்களில் ஓர் நாள் வளவனூர் குமாரபுரியில் ஒருவர் 
இவர் முன் வந்து திருக்கழுக்குன்றத் தந்தாதி யில் 
" காணியுங் காணியுங் காணியுங்காட்டுங் கழுக்குன்றமே " 

ஈற்றடியுள்ள செய்யுளைக்காட்டி இப்பாட்டிற்குப் 
பொருள் சொல்லவேண்டுமென வற்புறுத்தினர் . 


என்ற 


இவர் தம் மனக்கருத்தறிந்த நம் பெருமான் , நூறு பாட் 
டுள்ள 

இவ்வந்தாதியில் பாடலொன்றுக்குத்தான் நீர் 
பொருளறிந்தீரில்லை ; மற்றைய பாடல்கள் யாவிற்கும் பொரு 
ளறிந்துளீர் போலும் . ஆகலின் எமக்கு மற்றைய பாடல்கட்கு 
நீர் பொருள் சொல்லின் , யாம் உமக்கு இப்பாடலை விளங்கக் 
கூறுவேம் என்றனர் . 


இதனைச் செவியுற்ற அவர் , ஒன்றுந்தோன்றாது திகைத்து 
வேறுவழியின்றி வாளா போயினர் என்ப . 


சூளை 


பின் ஓர் சமயம் " வைதிக சைவசண்டமாருதம் ஸ்ரீலஸ்ரீ 

சோமசுந்தர நாயகர் அவர்கள் , தாம் எழுதிய 
பாஞ்சராத்திர மதசபேடிகை அல்லது சைவ சூளாமணி 
எனும் நூலில் , நம் நாவலர் பெருமானையும் ஆழ்வாராசார்யர் 
களையும் தம் மனப்போக்கின்படித் தாக்கியெழுதி அந் நூலை 
வெளியிட்டனர் . 


அதைக் கடைக்கணித்த நம் நாவலர் பெருமான் அந் 
நூற்கணுள்ள புன் மொழிகளை யெடுத்து , சென்னபட்டணம் 
பிரஸிடென்சி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்குத் தொடுத்த 
தும் , அதற்கு நாயகர் , நம் நாவலர் பிரானுக்கு நூறு ரூபாய் 
கொடுத்து மன்னிப்பும் எழுதித்தந்தனர் என்பதும் தமிழுலகம் 
அறிந்ததொன்றாம் . 
* சென்னபட்டணம் டவுன் பிரஸிடென்சி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் 
டில் 1890 - ஆம் ஆ கேலண்டர் 22349 - ஆம் நெம்பர் பிராது 
மன்னிப்புப் பத்திரத்தில் வாதி பிரதிவாதிகளுடன் வக்கீல்களும் 
கையொப்பமிட்டிருக்கின்றனர் . 


14 


விக்கிரக ஆராதனை கூடாதென்கிற பிருமசமாஜம் , ஆரிய 
சமாஜம் இவற்றைச் சேர்ந்தவர்களால் சில திருக்கோயில்களில் 
திருவிழாத் தடையுற்றிருந்தபோது , திருப்பாதிரிப்புலியூர் 
போன்ற நகரங்களில் பலப்பல சொற்பொழிவுகள் நடாத்தி 
அடியார்களை மகிழச்செய்து , திருவிழாத் தடைப்பட்டிருந்த 
திருக்கோயில்களில் பழையபடியே திருவிழா நடைபெறும்படி 
செய்தருளினர் . 


சில மேன்மைக் குணங்கள் 
இவரின் அற்புதமான பேச்சுத்திறனால் எதிரிகள் ஒன்றும் 
சொல்ல இயலாமல் அப்போது வாளா போய்விடுவதும் , பின்னால் 
யாதேனும் தம் பிறவிக் குணத்தாற் சொல்வதுமாக இருப்பர் 
களேயன்றித் தக்க நன்முறையின் இவரை எதிர்த்து வெற்றி 
பெற்றார் ஒருவருமிலர் . 

எனினும் , யாரையும் புண்படப் பேசும் வழக்கம் இவர்க்கு 
ஒரு சிறிதும் கிடையாது . 

வைணவ சமயத்துள்ள தென்கலை வடகலை எனும் இரு 
பிரிவில் , தாம் தென்கலையைச் சேர்ந்தவராயினும் , 

வடகலை 
யார்க்கு முதல்வராகிய ஸ்ரீ தேசிகனைத் தாம் எழுதிய அத்தனை 
புராணங்களினும் துதித்துள்ளார் . தேசிகன் திருப்பதிகமும் 
தனியாக ஒன்றெழுதியுள்ளார் . 


ஸ்ரீ பெருந்தேவித்தாயார் பதிகத்தையும் ஸ்ரீ தேசிகன் 
பதிகத்தையும் சேர்த்துப் புதுவை பொன்னரங்கம் பிள்ளையவர் 
களைக்கொண்டு 1867 ல் அச்சிட்டு வெளிப்படுத்தினார் . அப் 
பதிகங்கள் ஒவ்வொன்றின் முகப்பினும் வடகலைத் திருமண் 
அச்சிட்டிருக்கின்றார் . அன்றியும் ஸ்ரீ வைணவ மங்கையர் 
வாழ்க்கைப்பாடெனும் சிறு நூலில் , 

தாமரை மலர்போலும் சந்திரப் பிறைபோலும் 

தவளவெண் மண்ணை நெற்றி தனிலிட வேண்டுமாம் . 
என்று இருகலையினையும் குறிப்பிட்டிருக்கின்றார் . 


15 


இதனான் இந்நாவலர் பிரானது நடுநிலைக் குணனும் சீரிய 
ஒழுக்கமும் நன்கு புலனாகின்றன . 


தலபுராணங்கள் 


திருச்சித்திரகூடப் புராணம் , திருமுட்டப் புராணம் , 
சுதரிசனகிரி புராணம் எனும் இம்மூன்றும் நம் நாவலர் 
பெருமான் தம் வாழ்க்கையின் பிற்பகுதியில் எழுதிமுடித் 
தருளினர் . 


திருமுட்டப் புராணத்தில் ஸ்ரீ கீதாபடனப் படலத்தில் 
வேளாண் குல திலகராய குறிஞ்சிக்கொல்லை முருகப்பிள்ளை 
என்பவரைப்பற்றி நாவலர் பிரான் குறிப்பிட்டிருக்கின்றார் . 


திருமுட்டப் புராணமும் , திருச்சித்திரகூடப் புராணமும் 
வலயமாதேவி பெருமாள் கோயிலில் கி . பி . 1884 - ம் ஆண்டிலும் 
சுதரிசனகிரி புராணம் திருக்கோவலூர் ஞானாசிரியர் முன் 
னிலையில் கி.பி. 1885 - ம் ஆண்டிலும் அரங்கேற்றப்பட்டன . 


வர் செய்த நூல்களாவன : 


பதித்த நூல்கள் . 


1. ஸ்ரீபாத்மோத்தர புராணம் 
2. திருமுட்டப் புராணம் 
3. திருச்சித்ரகூடப் புராணம் 
4. ஸ்ரீ சுதரிசனகிரி புராணம் 
5. பாலசம் வாத வினாவிடை 
6. ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவம் 
7 . 

வைராக்ய சூர்யோதயம் 


16 


8. தேசிகன் திருப்பதிகம் 
9 . மணவாளமாமுனிகள் திருப்பதிகம் 
10. ஸ்ரீ எதிராஜ சதகம் 
11. ஆழ்வார் பஞ்சரத்தினம் 
12. பெருந்தேவித்தாயார் திருப்பதிகம் 
13. ஸ்ரீ வரதராஜப்பெருமாள் திருமாலை 
14. ஸ்ரீ வரதராஜப்பெருமாள் பதிற்றுப்பத் தந்தாதி 
15 . பகவந்நாம சங்கீர்த்தனம் 
16. போற்றித் திருப்பதிகம் 
17. ஸ்ரீமத் தொண்டரடிப்பொடியாழ்வார் பிரபாவம் 
18. ஸ்ரீமத் பேரன் கூரத்தாழ்வான் பிரபாவம் 
19. ஸ்ரீ வைணவ மங்கையர் வாழ்க்கைப்பாடு 
20. ஆண்டாள் விஷயம் 
21. ஸ்ரீ சூர்ண விளக்கம் 
22. அரிதூஷண கபோலசபேடிகை 
23. சச்சம்ப்ரதாய தரளமாலிகை . 


அச்சில் வாராதன . 


1. சாந்த பூஷண சம்புடம் 
2 , விலைமாதர் விளக்கம் 
3. ஸ்ரீ வைஷ்ணவ கம்பீரஜோதி 
4. தினசர்யாம்ருத தடாகம் 
5. திருவேங்கடக்கோவை 
6. திருக்கோவலூர் தேகளீசன் கலம்பகம் 
7. திருக்கோவலூர் ஆயனார் பிள்ளைத் தமிழ் 
8 . விக்ரகாராதனை விளக்கம் 

முதலியன . 


17 


சிறந்த நூல்கள் 


இவர் எழுதிய புராணங்களுட் சிறந்தது 

ஸ்ரீபாத்மோத்தரம் . 


வசன நூல்களுட் சிறந்தது 

பாலசம்வாத வினாவிடை . 


சம்பிரதாய வசன நூல்களுட் சிறந்தது 

வைராக்கிய சூர்யோதயம் . 


பக்தியை விளைக்கும் கீர்த்தனங்களுட் சிறந்தவை 

பகவந்நாம சங்கீர்த்தனமும் , 
வைணவ மங்கையர் வாழ்க்கைப்பாடும் . 


இவற்றுள் பகவந்நாம சங்கீர்த்தனம் எனும் கீர்த்தனை 
நூல் சிறுசிறு கிராமங்களிலும் மூலை முடுக்குகளிலும் பரவி 
ஆங்காங்கு பஜனை மண்டபங்கள் எழுப்பி யாவரும் மனமுருகி 
பாடும்படி இருந்ததென்பதை உணரின் அதன் எளிமையும் 
நயமும் பக்திச்சுவையும் எத்துணைத்தென்பது நன்கு விளங்கும் , 


சில அரிய நிகழ்ச்சிகள் 


புதுவையில் 

தமது திருமாளிகையிலேயே சுகபிர்ம்ம 
( கிளியுருவுள்ள ) முனிவர் அருளிய ஸ்ரீமத் பாகவதச் சொற் 
பொழிவு நடைபெற்று வரும்போது நாடொறும் அவ்வேளையில் 
ஒரு கிளிவந்து இப்பெருமானாரது திருத்துடை மீதமர்ந்து சிறிது 
நாழிகையிருந்து பின்னர்ப் போகுமாம் . இதனைக்கண்ட மெய் 
யன்பர்கள் " இவர் ஒரு தெய்வீகப் பிறவியே என்று 
புகழ்ந்து பேசுவார்களாம் . 


18 


குறிஞ்சிக்கொல்லை அன்பர் முருகப்பிள்ளை எனுஞ் செல்வர் 
வேண்டுகோட்கிணங்கி வலயமாதேவியில் எழுந்தருளியிருந்து 
திருமுட்டப் புராணம் எழுதி வருங்கால் தம் திருமேனி தளர்ந்து 
அயர்வினால் கவி வரையாமல் நின்ற நாட்களில் 

கோல 
வராகம் இவர் முன் தோன்றித் திருக்குரல் காட்டுமாம் . இதனைக் 
கண்ணுறும் நம் நாவலர் பிரான் திருமுட்டத்திறைவனே இவ் 
வுருவோடு எழுந்தருளின " னென்று கொண்டு ஷ திருமுட்டப் 
புராணத்துக்குப் பாடல் எழுத ஆரம்பித்ததும் 

அவ்வுரு 
மறைந்துவிடுமாம் . இஃதெவ்வாறாயினும் எவ்வுருவையும் இறை 
வன் உருவாகவே கொண்டாடும் இப்பெருமான் பக்கல் 
இத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் வியப்பொன்று 
மில்லை . 


சமயவாதிகளின் ஆணவத்தைப் போக்கித் தம் 
சமயத்தின் மேன்மையை விளக்கிக்கொண்டே தலயாத்திரை 
செய்தருளுங்கால் , ஒருநாள் திருவேங்கடத் தெழுந்தருளினார் . 

மலைமேற் செல்லும் பொழுது வழிநடுவில் இவர்க்கு விடாய் 
அதிகரித்தது . அப்பொழுது எங்கும் தண்ணீர் புலப்பட்டிலது . 
விடாய் மிகுதியால் இப்பெருமான் சிறிது நேரம் சாய்ந்து 
கண்ணயர்ந்தனர் . பிறகு விழித்தெழுந்து நோக்க அவ்விடத் 
திலேயே ஒரு சிறிய குழியில் நல்ல தீர்த்தமும் நடுவில் 

ஒரு 
திருத்துழாய்ச் செடியுங்கண்டு , இஃதப்பன் திருவருளேயெனத் 
துணிந்து தண்ணீர் பருகி விடாய் தணிந்து , திருவேங்கடத்தான் 
திருவருளை வியந்து கொண்டாடினர் . 
இதனை நினைமினோ திருவேங்கடத்தானை என்ற கீர்த்தனையில் , 

பண்டை ராமாநுசற் கன்னத்தை யூட்டினாய் 

பாவி எனக்குப் பருகநீர் காட்டினாப் . என்றும் , 
ஏனோ எனக்குன் பக்தி என்ற கீர்த்தனையில் 
" கால்நடுங்கி விழிசுழன்று கலங்குமெனக் குன்மலை மேற் 

கருதுபுனல் காட்டவிலையா ? என்றும் , 
இவர் தாமேயருளியிருத்தலான் அறியலாம் . 


19 


இவர்காலத்துப் புலவர் பெருமக்கள் 


கோமளபுரம் மகாவித்துவான் இராஜகோபாலபிள்ளை 
இயற்றமிழாசிரியர் - கி . விசாகப்பெருமாளையர் 
முகவை இராமா நுசக் கவிராயர் 
புரசை அஷ்டாவதானம் சபாபதி முதலியார் 


வித்துவான் பள்ளிகொண்டான் பிள்ளை 


திருவாமாத்தூர் திருப்புகழ் சுவாமிகள் 
சிதம்பரம் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் 
சிதம்பரம் வடலூர் இராமலிங்க சுவாமிகள் 
புலவர் தம் புரவலர் , கபித்தலம் துரைசாமி மூப்பனார் 
திரிசிரபுரம் வித்வஜ்ஜன சேகரர் கோவிந்தபிள்ளை 
திரிசிரபுரம் மகாவித்துவான் மீனாக்ஷிசுந்தரம் பிள்ளை 
முதலியோராவர் . 


இவர் மாணவர்கள் 


புவனகிரி ஸ்ரீமத் அழகிய மணவாள ராமா நுஜ ஏகாங்கி 

சுவாமிகள் 
புதுவை ஸ்ரீவைஷ்ணவ நம்பிகள் 


புதுவை ஸ்ரீ இராமாநுஜதாசர் 
அரியாங்குப்பம் ஸ்ரீ திருமழிசைப் பிரான் 
காட்டுப்புத்தூர் ஸ்ரீ விஜயராமா நுஜசுவாமி 


ஸ்ரீமாந் சடகோபன் பொன்னடி ஏகாங்கிகள் 


காஞ்சிபுரம் ஸ்ரீமாந் ஜெகந்நாத ராமாநுஜதாசர் 


20 


கோயம்பள்ளி ஸ்ரீமாந் திருநாவீறுடைய பிரான் 

பராங்குசதாசர் 
எதிராஜதாசர் 


21 


முதலிய அளவற்ற வைணவப் பெருமக்கள் இவர் தம் 
திருவடி சம்பந்திகளாக விளங்கினர் . 

இவருள் முதன்மையுற்றவரும் , இந்நாவலர் பெருமானைப் 
போலவே பல நூல்கள் அருளிச்செய்தும் தமிழ்நாடு முழுதுஞ் 
சென்று அடியார் குழாங்களோடு கூடி ஆங்காங்கு பக்திப் 
பரவசமான சொற்பொழிவுகள் நடாத்தி சமயத்தை வளர்த்த 
பெருஞ் செல்வர் ; ப்ரபந்தஜனத் தலைவரென விளங்கிய புவனகிரி 
ஸ்ரீமத் அழகிய மணவாள ராமாநுஜ ஏகாங்கி சுவாமிகள் 


ஆவர் . 


இறுதிக்காலம் 
நம் நாவலர் பெருமான் இங்ஙனம் மிக்க சிறப்போடு 
அடியார் குழாங்கள் சூழ வீற்றிருந்து , 

புதுவை மாநகரில் 
பெருமாள் கோவில் வீதி 37 - ஆம் எண்ணுள்ள தம் திருமாளிகை 
யிலேயே தம் 61 - ஆவது ஆண்டான விக்ருதி ஆண்டு மாசித் 
திங்கள் 8 - ஆம் நாள் ( கி . பி . 1892 ) புதன் கிழமையன்று 
முன் கூட்டியே அடியார் திரளுக்குத் தெரிவித்தருளிய வண்ணம் 
மேன்மாடியில் தம் திருவாராதனத் தெம்பிரான் திருமுன்பு 
கூப்பிய கையினராய்த் திருநாடலங்கரித்தனர் . 

திருக்கோவலூர் ஜீயர் சுவாமிகட்கு இச்செய்தி தெரிவிக்க , 
அந்தச் சுவாமிகளும் , ஸ்ரீ பூங்கோவல் தாயார் , ஆயனார் சாத்திக் 
களைந்த மாலை பரியட்டம் தீர்த்த ப்ரசாதங்களை அனுப்புவித் 
தருள , சரம கைங்கரியங்களை 

முறைப்படி செய்து , 
பரியட்ட முதலிய பரிசுகளால் திருமேனியை அலங்கரித்து , 
சம்ஸ்கார கைங்கர்யங்களைப் பொலிவுற அடியார்கள் நடாத்தி 
னர் என்ப . 


மாலை 


இவர் தம் அஸ்தி காஞ்சிபுரத்தில் ஓர் இராமாநுஜ கூடத்தில் 
வைக்கப்பெற்றுள்ளது . 


21 


திருக்கோயில் கொண்டுள்ளமை 
திருச்சிராப்பள்ளி ஜில்லா கரூர் தாலுகா கோயம்பள்ளியில் 
சில மெய்யன்பர்கள் திருக்கோயிலொன் றெழுப்பி , அதில் 
இவர் தம் திருவுருச் சமைத்து எழுந்தருளுவித்து நித்திய 
நைமித்திகங்களிற் குறைவின்றி இன்றளவும் பூசை நடத்தி 
வருகின் றனர் . 


இவ்வாறே கோலார் தங்கவயலிலும் திருக்குலத்தினரால் 
இவர் கொண்டாடப் பெறுகின்றனர் . 

கி . பி . 1925 - ல் கீரப்பாளையம் வித்துவான் கோ . சுந்தர 
ராமாநுஜ 

ஸ்வாமிகள் . பண்ணுருட்டி ச . கேசவுலு நாயுடு , 
விழமங்கலம் வே , கிருஷ்ணராமா நுஜதாஸர் 

முதலியோர் 
பண்ணுருட்டியில் , நம் நாவலர் பிரான் திருப்பெயரால் ஒரு 
வைணவ சபை தோற்றுவித்தார்கள் . அதன் சார்பில் ஆண்டு 
தோறும் பங்குனித் திங்கள் கேட்டை நாளில் நம் நாவலர் 
பெருமானின் திருநக்ஷத்திர பரிபாலனமும் , பல அரிய புலவர் 

சொற்பொழிவும் நடாத்தப்பெற்று , அச் சபை 
சிறப்புற்று விளங்குகின்றது . 

நம் நாவலர் பெருமான் மீது அன்பர்கள் பாடிய 
தோத்திரப்பாக்கள் அளவில்லன . 

இரு பதிகங்கள் உள்ளன . 


களால் 


முடிவு 
தோன்றிற் புகழொடு தோன்றுக எனும் திருமொழிக் 
கிலக்காய்த் தோன்றிப் பராநர்த்தம் பொறாமல் நாட்டுக்காகப் 
படா தனபட்டுச் சமயத்தையும் தமிழையும் வளர்த்த இப் 
பெருமானுக்குத் " தலையலாற் கைம்மாறிலேம் 

காலன் குறுகான் கடும்பிறவி சாராது 
மாலின் தனிச்சுகத்தின் மன்னிடலாம் - சீலமுறும் 
பாவமிலா நெஞ்சே நீ பண்பனிரா மா நுசனாம் 
நாவலன் செந் தாமரைத்தாள் நாடு . 


கமர்சியல் பிரஸ் , புதுவை . போன் : 189 


